APRIL/MAY 2023 


ன்‌ CSTA44/BSTA44/USTA44 — படைப்பிலக்கியமும்‌ 
மொழிபெயர்ப்பும்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ — (10% 2 ௫ 20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 

1: மரபுக்‌ கவிதை என்றால்‌ என்ன? 

2. மரபுக்‌ கவிஞர்கள்‌ இருவரைச்‌ சுட்டுக. 

3. வத்த - விளக்கம்‌ தருக. 


அழைக்கப்பட்டவர்‌ யார்‌? 
5. சிறுகதை விளக்கம்‌ தருக. 


6. தமிழில்‌ தோன்றிய முதல்‌ சிறுகதை எது? ஆசிரியர்‌ 


யார்‌? 
7. நாடகத்தின்‌ மூவகைப்‌ பகுப்பைக்‌ கூறுக. 
8. முத்தமிழில்‌ கடைசியாக அமைவது எது? ட்‌ 
4602 . 


10. 


EL: 


12. 


18. 


14. 


மொழிபெயர்ப்பு விளக்கம்‌ தருக. 
மொழிபெயர்ப்பின்‌ நோக்கத்தை எழுதுக. 


பகுதி ஆ — (5 ௬ 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 


(அ) வெண்பாவிலான ஒரு கவிதையை இயற்றுக. 
(அல்லது) 
(ஆ) ஆசிரியப்பாவில்‌ ஒரு கவிதையை எழுதுக. 
(அ) வறுமையைப்‌ புலப்படுத்தும்‌ வகையில்‌ ஒரு 
புதுக்கவிதை இயற்றுக. 
(அல்லது) 


(ஆ) பெண்மை எனும்‌ தலைப்பில்‌ புதுக்கவிதைப்‌ 


படைக்க. 
(அ) பட்டத்தாரி எனும்‌ பொருண்மையில்‌ ஒரு பக்க 
அளவில்‌ சிறுகதை எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) ஏதேனும்‌ ஒரு வட்டார மொழியில்‌ சிறுகதை 
ஒன்றை படைக்க. 
(அ) சமூக நாடகம்‌ ஒன்றினை இயற்றுக. 
(அல்லது) 


(ஆ) 'போதைப்பொருள்‌'- விழிப்புணர்வை மையமாகக்‌ 
கொண்டு ஓரங்க நாடகம்‌ எழுதுக. 


2 4602 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


(அ) மொழிபெயர்ப்புப்‌ பணிகள்‌ பற்றி விளக்குக. 


(அல்லது) 
(ஆ) மொழிபெயர்ப்பின்‌ பயன்களை எழுதுக. 


பகுதி இ- 6 % 10 ௪ 30 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு விடையளிக்க. 


நீரின்‌ இன்றியமையாமையை மரபுக்‌ 


இயற்று. 


கவிதையாக 


புதுக்கவிதைத்‌ தோற்றம்‌ வளர்ச்சி பற்றி விவரிக்க. 


நடைமுறை வாழ்க்கையைச்‌ சித்தரிக்கும்‌ சிறுகதை 
ஒன்றினை இயற்றுக. 
நாடக அரங்குகளின்‌ அமைப்புப்‌ பற்றி விளக்குக. 


கீழ்க்கண்ட சட்டத்துறைச்‌ சொற்களை ஆங்கிலத்தில்‌ 
மொழிபெயர்க்க. 


(அ) தீர்ப்பு-(ஆ) அழைப்பாணை (இ) நடுவர்‌ மன்றம்‌ 
(ஈ) உரிமையியல்‌ வழக்கு (௨) மேல்‌ முறையீடு. 


3 4602 


